I! EYES Il 
ஹனூமத்‌ பஞ்சரத்னம்‌ 
(1) 


வீதாகில விஷயேச்சம்‌ ஜாதானந்தாச்ரு புலகமத்யச்சம்‌! 
ஸீதாபதிதூதாத்யம்‌ வாதாத்மஜமத்ய பாவயே ந) 


ஹ்ருத்யம்‌!! : 
உலக விஷயங்களனைத்‌ 
ஆனந்தக்‌ கண்ணீர்‌ பெருக்கும்‌ ரோமாஞ்சமும்‌ கொண்டு 
மிகத்தூய்மையுள்ளவர்‌. ஸீதாபதியான ஸ்ரீராமரின்‌ முதல்‌ 
தூதனவர்‌, இனியவர்‌, அப்படிப்பட்ட வாதாத்மஜரான ஹனுமனை 
தியானிக்கிறேன்‌. | 


திலும்‌ விருப்பமில்லாதவர்‌, 


(2) 


we 1! 1 T | me | 
WHATS HST 1 
தருணாருண முககமலம்‌ கருணாரஸபூர பூரிதாபாங்கம்‌! * - 
ஸஞ்ஜீவனமாசாஸே மஞ்ஜுளமஹிமான 
மஞஜனாடாக்யம்‌!! 1 
இளம்‌ சூர்யனையொத்து சிவந்த 
கருணைததும்பும்‌ கடைக்கண்கள்‌ கொண்டவர்‌, 
தூண்டும்‌ பெரும்‌ பெருமையுடைவர்‌. அவர்‌ அ 
அதிர்ஷ்டமான அருமைப்புதல்வர்‌. அவரை 
(3) 
Arava Nerf rTrgoraaTfAgereil arta | 
Pegler fravarfer aera || 
5 


முகமுள்ள்வர்‌, . 
உயிர்நாடியைத்‌ : 
ஞ்ஜனாதேவியின்‌ 
வாழ்த்துகிறேன்‌. 


சம்பரவைரிசராதிக மம்புஜதலவிபுலலோசனோதாரம்‌! 
கம்புகல மனிலதிஷ்டம்‌ பிம்பஜ்வாலிதோஷ்டமேக 
மவலம்பே!! | 
மன்மதபாணத்தையும்‌ விஞ்சியவர்‌, தாமரை இதழ்‌ | 
போன்று மலர்ச்சிபெற்ற கண்கள்‌ கொண்டவர்‌. சங்கு போன்ற 
கழுத்தும்‌, கொவ்வைப்பழ மெனத்திகழும்‌ உதடும்‌ கொண்ட . 
வாயு புத்திரனான ஹனுமனை அச்ரயிக்கிறேன்‌. 
(4) 


afore: veep: | 

afazoreA fe: Te Fe MTG ETHAN Ff: 11 
தூரீக்ருதஸீதார்தி: ப்ரகடீக்ருத ராமவைபவஸ்பூர்தி :! 
தாரித தசமுக கீர்தி: புர தோ மம்‌ பாது ஹனுமதோ மூர்தி :!! 


ஸீதையின்‌ துன்பத்தை விலக்கியவர்‌, ஸ்ரீராமரின்‌ 
வைபவத்தை உலகறியச்‌ செய்தவர்‌, ராவணனின்‌ புகழை 
திழித்தெறிந்தவர்‌, அப்படிப்‌ பட்ட ஹனுமனின்‌ மூர்த்தி. 
என்னெதிரே பளிச்சிடுகிறது. 
(5) 


aR RTT EAAPAPANITANTEST | 
ATTA TATU ATPYM NSTI II 


வானர நிகராத்யக்ஷம்‌ தானவகுல குமுத 
ரவிகரஸக்ருக்ஷம்‌! 
கீன ஜனாவன தீக்ஷம்‌ பவனதப: பாக புஞ்ஜ மத்ராக்ஷம்‌!! 


வானரக்‌ கூட்டத்தின்‌ தலைவர்‌, ராக்ஷஸ குலமாகிய 
அல்லிப்‌ பூக்களுக்கு சூர்ய இரணம்‌ போன்றவர்‌, எளிய 
ஜனங்களைக் காக்கும்‌ வ்ரதம்‌ கொண்டவர்‌. வாயு தேவன்‌ செய்த 
தவத்தின்‌ திறள்‌ போன்றவர்‌ - அந்த ஹனுமனை கண்டு 
கொண்டேன்‌. 
6 


(6) 


AUITYTE Fld TUT TET | 
Ferrie Fife MIT ere STAs umf II 


ஏதத்‌ பவனஸுதஸ்யஸ்தோத்ரம்‌ ய: படதி 
பஞ்சரத்னாக்யம்‌! 
சிரமிஹ நிகிலான்‌ போகான்‌ புக்த்வா ஸ்ரீராம 
பகதிபாக்பவதி!! 


இந்த ஹனுமனின்‌ பஞ்சரத்னம்‌ என்ற ஸ்தோத்ரத்தைப்‌ 
படிப்பவர்‌ இவ்வுலகில்‌ அனைத்து ஸுகபோகங்களையும்‌ 
அனுபவித்து பின்‌ ஸ்ரீராம பக்திமிக்கவராக ஆவர்‌. 


ஹனுமத்பஞ்சரத்னம்‌ முற்றுப்பெறுதிறது. 


